தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 8.00 காசு 


பக 


தமிழ்நாடு அரசிதழ் 


THE 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


கமயே வெ 


சவல்லும் 


எண் 51] 


சென்னை , புதன்கிழமை , டிசம்பர் 20 , 2017 
மார்கழி 5 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


ணை 


அறிவிக்கைகள் 
( அரசாணை ( 2D) எண் 37 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 )த் துறை , 2 ஜூன் 2017 .) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
(b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் கருதிய 
பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , 
அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடைந்த நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால 
அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு 
பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 
- இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசுச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை, தலைமைச் 
செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
(b ) பகுதி , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டும் , 06 . 02. 2013 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 இல் , 115 - 117 ஆகிய பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட II(2)/LE /157/ 2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
தமிழ்நாடு மாநிலத்தில் தோல் பதனீட்டு தொழிற்சாலைகள் மற்றும் தோல் பொருள் தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள 
பணியாளர்கள் வகையினருக்கு வழங்க வேண்டிய குறைந்த அளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் (2) 
நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


DTP-II - 2 - (51 ) ( T Sup ) - 1 


[ 1 ] 


விவர அட்டவணை 


டவணை 


தோல் பதனீட்டு தொழிற்சாலைகள் மற்றும் தோல் பொருள் தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு ஊதிய வீதங்கள் நாளொன்றுக்கு 


( ரூ . பை ) 

(2) 


விலங்கின் ரோமத்தை நீக்குகிற பகுதி 


1 . உதவி செய்பவர்கள் 


160 .00 


தோலை பளபளபாக்குபவர் 


161 .50 


ஸ்கட்டர்கள் 


161 .50 


ஆட்டின தோலை உரிப்பவர் 


161.50 


தோல் பதனிடுதல் மற்றும் சாயம் தோய்க்கும் பிரிவு 

1 . உதவி செய்பவர்கள் 


160 .00 


கொள்கலன் எடுத்துச் செல்பவர்கள் 


160 . 00 


ரோமம் நீக்குபவர்கள் 


164 .00 


மயிரிழையைப் பகுப்பவர்கள் 


164.00 


5 . ரோமம் நீக்க கற்றுக்கொள்பவர் 


160 . 00 


6 . பாமிங் உதவியாளர்கள் 


160 .00 


சீரமைக்கும் பிரிவு 


1 . 


உதவி செய்பவர்கள் 


160 .00 


2 . இயந்திரத்தை இயக்குபவர் 


160 .00 


கையினால் சீரமைப்பவர் 


160 .00 


அடுக்கி வைக்கும் பிரிவு 

1 . உதவி செய்பவர்கள் 


160 . 00 


பஸ்டர்கள் 


160 . 00 


3 . அடுக்கி வைப்பவர்கள் 


160 .00 


இறுத்தெடுக்கும் பிரிவு 


1 . உதவி செய்பவர்கள் 


160 .00 


2 . இறுத்தெடுப்பவர்கள் 


160 .00 


பணி நிறைவுப் பிரிவு 


1 . உதவி செய்பவர்கள் 


160 . 00 


பதப்படுத்துபவர்கள் 


160 .00 


3 . தெளிப்பவர்கள் 


160 . 00 


3 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு ஊதிய வீதங்கள் நாளொன்றுக்கு 


( ரூ . பை .) 


பணி நிறைவு பணியாளர் பிரிவு 


உதவி செய்பவர்கள் 


160 . 00 


முரட்டுத்தோல் இயந்திரத்தை இயக்குபவர் 


160 . 00 


சாணைக்கல் சக்கரத்தை இயக்குபவர் 


160. 00 


பளபளப்பு ஏற்படுத்தும் இயந்திரத்தை இயக்குபவர் 


160 . 00 


சீராக்குபவர்கள் 


160 .00 


அழுத்துகிற இயந்திரத்தை இயக்குபவர்கள் 


160 . 00 


160 .00 


160. 00 


கைகளினால் சலவை செய்பவர்கள் 
8 . தாடை ரோமம் நீக்குபவர்கள் 
9 . பளபளப்பு ஏற்படுத்தும் இயந்திரத்தை இயக்குபவர்கள் 
பௌண்டரி பிரிவு 


163 . 00 


1 . உதவி செய்பவர்கள் 


160.00 


பொருத்துநர்கள் 


163. 00 


ஓட்டுநர்கள் 


165 . 00 


கல் தச்சர் 


163. 00 


தச்சர்கள் 


163 .50 


160. 00 


160 . 00 


6 . பொருத்துநர்கள் , ஓட்டுநர்கள் ( கற்றுக் கொள்பவர்கள் ) 
புழக்கடை பிரிவு 
1 டீமர்கள் 
2 சீரமைப்பவர்கள் 
பொது 
1 மேஸ்திரிகள் 

எழுத்தாளர்கள்/ காசாளர்கள் 


160. 00 


4910 . 00 


4910 . 00 


காவலாள் 


4858. 00 


ஏனைய தோல் பதனீட்டு தொழிற்சாலைகள் 


(i ) விலங்கின் ரோமத்தை நீக்குகிற குழியில் அல்லது தோலை நீக்குகிற குழியில் தோல் மற்றும் உரிவைகளைப் 
பதனிடுவதற்கு , முதல் யூனிட்டுக்கு ரூபாய் 54.09 காசுகள் மற்றும் வேலை செய்யப்படுகிற ஒவ்வொரு கூடுதல் யூனிட்டிற்கும் ரூபாய் 
5 .64 காசுகள் வீதம் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் . 


( ii) பயிற்சி பெறாத தொழிலாளர்களுக்கு , நாளொன்றுக்கு ரூபாய் 160. 00 வழங்கப்பட வேண்டும் . 


செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் பெறுகிற தொழிலாளர்கள் : 

விலங்கின் ரோமத்தை நீக்குகிற அல்லது தோலை நீக்குகிற குழியில் முதல் யூனிட்டைப் பொறுத்த வரையில் , செய்யப்பட்ட 
வேலைக்காக , ரூபாய் 84.51 காசுகளும் , வேலை செய்யப்படுகிற ஒவ்வொரு கூடுதல் யூனிட்டிற்கும் ரூபாய் 37 .19 காசுகள் வீதமும் 
ஊதியம் வழங்கப்பட வேண்டும் . விலங்கின் ரோமத்தை நீக்குகிற அல்லது தோலை நீக்குகிற குழியில் வேலை செய்யப்பட்ட ஒவ்வொரு 
கூடுதல் யூனிட் ரூ . 5 .64 வழங்கப்பட வேண்டும் . 
DTP - II - 2 - (51 ) ( T Sup ) - 1a 


தோல் பதனீட்டு மற்றும் தோல் பொருள் தயாரிப்பு தொழிலில் உள்ள பொதுவான வகைகள் 

(1 ) எழுத்தர்/ காசாளர் - மாதமொன்றுக்கு ரூபாய் 4910.00 
(2 ) மேஸ்திரிகள் அல்லது 

மேற்பார்வையாளர்கள் - மாதமொன்றுக்கு ரூபாய் 4910 .00 
( 3 ) காவலாள் 

மாதமொன்றுக்கு ரூபாய் 4858 . 00 


விளக்கங்கள் 


(i ) மேலே நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை ஊதியங்களுடன் , கீழே குறிப்படப்பட்டவாறு அகவிலைப்படி பணியாளர்களுக்கு 
வழங்கப்படும் . அகவிலைப்படியை கணக்கிடுவதற்கு 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதன் அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 176 புள்ளிகளாகும்) . 176 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் அகவிலைப்படி நாளொன்றுக்கு 
90 காசுகள் ( தொண்ணூறு காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) ஒரே தன்மையுடைய பணியை செய்யும் போது ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( iii) ஏதேனும் தோல் பதனீட்டு தொழிற்சாலை மற்றும் தோல் பொருள் தயாரிப்பு தொழிலில் செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் 
பெறுகிற தொழிலாளர்களை பணியில் அமர்த்துகிறவிடத்து , வழக்கமான வேலை நாள் ஒன்றுக்காக , அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 
வழங்குகிற ஊதியம் , அந்த வகையினருக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைவிட குறைவாக இருக்கக்கூடாது . 


( iv ) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிட , மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 


( v ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிட , நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 


( vi) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களில்லாம் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


பெ . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (2D ) எண் 38 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 2 ஜூன் 2017.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1) உட்பிரிவின் (b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வெளியிடக் கருதிய பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் ( b ) 
பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2 ) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு மாதங்கள் முடிவடைந்த நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால 
அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகளை தமிழ்நாடு அரசு 
பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை , சென்னை 
600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , 
தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதி 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 11 - 09 - 2013 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 இல் , 617 - 618 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II (2)/LE /699/ 2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் கருங்கல் தொழிலில் பணியமர்த்தப்பட்டு கீழேயுள்ள விவர 
அட்டவணையின் (2) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர்கள் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய 
வீதங்களை அந்த விவர அட்டவணையின் ( 3) ஆம் நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 
கருங்கல் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் 


பணியாளர்களின் வகை 


மாதாந்திர குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


எண் 


( 2) 


(3) 


மண்டலம் A மண்டலம் B மண்டலம் C 
( ரூ . காசு ) ( ரூ . காசு ) ( ரூ . காசு ) 


மண்ட லம் D 
( ரூ . காசு ) 


நிலை - | 


மேலாளர் 


10851 .00 


10687 .00 


10522 .00 


10358 . 00 


10031 . 00 


9866 . 00 


9702 .00 


9539 . 00 


9539 . 00 


9375 .00 


9210 . 00 


9046 .00 


அடையாளமிடுபவர் /வடிவமைப்பவர் 
தரக்கட்டுப்பாட்டாளர்/ செதுக்குபவர் 
இயந்திர மேற்பார்வையாளர் 
மின் மேற்பார்வையாளர் 
தானியங்கி மெருகேற்றுபவர் 
B நிலை - || 
துளையிடுபவர் 
மின்பணியாளர் 


9210 . 00 


9088 . 00 


8966 .00 


8843 .00 


பொருத்துநர் 


பற்றவைப்பவர் 


9046 . 00 


8924 . 00 


8801 . 00 


8679. 00 


சாணை பிடிப்பவர் 
மெருகேற்றுபவர் 
வெட்டுங்கருவி இயக்குபவர் 
உளி கொத்துபவர் 
குழாய்வேலை செய்பவர் 
டிப்பர் ஓட்டுநர் ( Tipper Driver) 
டிரெயிலர் ஓட்டுநர் (Trailor Driver) 
காங் ட்ரீ ஓட்டுநர் ( Gang Tree Driver) 
பாரந்தூக்கி இயக்குபவர் 
காங் சா இயக்குபவர் (Gang Saw Operator ) 
கணினி இயக்குபவர் 
கணக்காளர் 


பண்டகசாலை காப்பாளர் 


C நிலை 


- 


III 


எழுத்தர்/ காசாளர் 


பண்டகசாலை உதவியாளர் 


8554.00 


8473 . 00 


8390 . 00 


8227 . 00 


ஸ்லிங்கர் (Slinger ) 
சாம்பரிங்மேன் 
(Chambering Man ) 
சாமணந்தூக்கி இயக்குபவர் 


பணியாளர்களின் வகை . 


தொடர் 
எண் 


மாதாந்திர குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


( 2) 


( 3 ) 


மண்டலம் A மண்டலம் B மண்டலம் C 
( ரூ . காசு ) ( ரூ . காசு ) ( ரூ . காசு ) 


மண்ட லம் D 
( ரூ . காசு ) 


தச்சுவேலை செய்பவர் /சிப்பமாக்குபவர் 


கணினி உதவியாளர் 


மின் உதவியாளர் 
இயந்திர உதவியாளர் 
D நிலை - IV 


அலுவலக உதவியாளர் 


காவலாள் பாதுகாவலாள் 


சுத்தம் செய்பவர்/ பெருக்குபவர் 

8227 . 00 8187 . 00 8145 . 00 

8104. 00 
சுமை ஏற்றுபவர் ( மற்றும் மேற்சொன்ன எந்த 
வகைகளின் கீழ் வராத தொழிலகத்தின் 

ஜா மஹறும் மேற்சொன்ன எந்த 
ஏனைய பணியாளர் அனைவரும் ) 
விளக்கங்கள்: - (1 ) மண்டலங்களின் வகைப்பாடு பின்வருமாறு : 
மண்டலம் - A - அனைத்து மாநகராட்சிகள் . 
மண்டலம் - B - மூன்றாம் நிலை நகராட்சிகள் தவிர அனைத்து நகராட்சிகள் . 
மண்டலம் - C - அனைத்து பேரூராட்சிகள் , மூன்றாம் நிலை நகராட்சிகள் மற்றும் பாளையங்கள் . 
மண்டலம் - D - மண்டலம் A , B மற்றும் C -இன்கீழ் வராத ஏனைய பகுதிகள் . 

|| (1) . அகவிலைப்படி : - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( a ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகளாகும் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் மாதமொன்றுக்கு ரூ . 50. 30 காசுகள் ( ஐம்பது 
ரூபாய் முப்பது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( b ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( c ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 3) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிட மாதாந்திர ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 

( 4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


பெ . அமுதா , 
அரசு செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (2D ) எண் 39 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) த் துறை , 8 ஜூன் 2017 .) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1) உட்பிரிவின் ( b ) பகுதியிலும் , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் கருதியுள்ள கீழ்க்காணும் அறிவிக்கையின் வரைவு , இதனால் பாதிக்கப்படக்கூடிய 
அனைவரின் தகவலுக்காக , மேற்சொன்ன சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு , 
இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2 ) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடையும் நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால 
அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறும் ஏதேனும் மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகளை தமிழ்நாடு அரசு 
பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகள் எவையேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை 
600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , 
தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 /1948) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 20 - 11 - 2013 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2இல் 766 மற்றும் 767ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II (2)/LE / 874/ 2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் படக்காட்சி தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள , கீழேயுள்ள விவர 
அட்டவணையின் (2) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்க வேண்டிய குறைந்தளவு ஊதிய 
வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் (3) ஆம் நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . 


( செய்த வொ நாளி 


விவர அட்டவணை 
படக்காட்சித் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் பணியாளர்களின் வகை . 


திங்களொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 

ரூ . காசு 


எண் 


மண்டலம் AT 


மண்ட 


லம் B 


மண்ட 


லம் C 


வகை 


மேலாளர் 


9360 . 00 


8787 . 00 


8288 .00 


வகை 


உதவி மேலாளர் 


8787 .00 


8427 .00 


8092 .00 


மேற்பார்வையாளர் 
திரைப்படம் இயக்குபவர் 

கணக்காளர் 
5 . காசாளர் / எழுத்தர் 

மின் கம்மியர் 


வகை- III 


8007 .00 


8007 . 00 


திரைப்படம் இயக்கும் பயிற்சி பெறுபவர் 

8245 . 00 
நுழைவுச் சீட்டு வழங்குபவர் 
வாயிற் காப்பாளர் 
நுழைவுச் சீட்டு சேகரிப்பவர் 
இயந்திரக் கம்மியர் / சீர்வளி சாதனம் இயக்குபவர் 
காவலாள் / வழிகாட்டுபவர் 


8 


வகை - IV 


- 


துடைப்பவர் 


அலுவலகப் பையன் 


ஸ் 


8007 .00 


8007 . 00 


ம்ம் 


சிப்பமாக்கும் உதவியாளர் 
4 . மிதிவண்டிப் பையன் 

8136 .00 
துப்புரவுப் பணியாளர் 

தோட்டக்காரர் 
7 . பெருக்குபவர் 

மேற்குறித்தவற்றில் சேராத பணியாளர் 
வகையினர் 
விளக்கங்கள் - மண்டலங்களின் வகைப்பாடு : A , B மற்றும் C 


E 


மண்டலங்களில் பின்வரும் பகுதிகள் அடங்கும் . 


1 . மண்டலம் - A - மாநகராட்சிகள் , முதல் நிலை நகராட்சிகள் தேர்வுநிலை மற்றும் சிறப்பு நிலை நகராட்சிகள் 


2 . மண்டலம் - B - இரண்டு மற்றும் மூன்றாம் நிலை நகராட்சிகள் , நகரியங்கள் , பாளையங்கள் மற்றும் பேரூராட்சிகள் 


3 . மண்டலம் - C - ஊராட்சிகள் 


( 2 ) அகவிலைப்படி : - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கபப்பட வேண்டும் . 


(i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் திங்கள் ஒன்றுக்கு ரூ. 49. 70 ( நாற்பத்தொன்பது ரூபாய் எழுபது 
காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழக்கப்பட வேண்டும் . 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு , ஒவ்வொராண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு , 
இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து , முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 


(3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


(4 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 


( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


பெ . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 41 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 8 ஜூன் 2017 . ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் ( b ) பகுதி , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வெளியிடக் கருதிய பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1) உட்பிரிவின் ( b ) 
பகுதியில் கோரியுள்ளவாறு . அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2 ) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடைந்த நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன 
இரண்டு திங்கள் கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற எதேனும் மறுப்புரைக்கள் அல்லது 
கருத்துரைகளை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரைகள் அல்லது கருத்தரைகள் 
எவையேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசுச் செயலாளர் , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பிவைக்கவேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதி , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டும் , 10 - 04 - 2013 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 இல் , 250 மற்றும் 251 ஆகிய பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II (2 )/ LE / 303 / 2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை 
ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் கடல்படு உணவைப் பதப்படுத்தும் 
தொழிற்சாலைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ள , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1 ) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் (2 ) ஆம் நெடும்பத்தியின் 
நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 


கடல்படு உணவைப் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு ) 


( ரூ . காசு . ) 


அ . நிருவாகப் பணியாளர்கள் : 


1 . 


மேலாளர் 


6808 .00 


உதவி மேலாளர் 


5723 .00 


ம் 


காசாளர் 


கணக்காளர் 


5394 . 00 


ம் 


உதவியாளர் /எழுத்தர் 


5289 .00 


ம் 


தட்டச்சர் 


5177.00 


ஒட்டுநர் 


8 . குற்றேவலர்/ எவலாள் 


4960 . 00 


காவலாள் 


5073. 00 


DTP - II -2 -(51) (T Sup ) - 2 


ஆ . தொழிற்சாலைப் பணியாளர்கள் 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு ) 


( ரூ . காசு .) 


(1) 


1 . பொறியாளர் 


7891 .00 


உற்பத்திப் பொறுப்பாளர் 


6808 . 00 


6158 . 00 


3 . உற்பத்தி மேற்பார்வையாளர் . 

மேற்பார்வையாளர்கள் ( தளவாடம் பதப்படுத்தல் 


6158 . 00 


கொள்முதல் சிப்பம் செயதல் ) 


உதவி மேற்பார்வையாளர்கள் 


5723 .00 


தளவாடத்தை இயக்குபவர் 


6158 . 00 


தொழில் நுட்பாளர் 


6158 .00 


மின் கம்பி பணியாள் 


5723. 00 


இயந்திர கம்மியர் 


5723 .00 


5506 . 00 


பதப்படுத்தும் பணியாளர் 
தோல் உரிக்கும் தொழிலாளர் 


5393 .00 


தரம் பிரிக்கும் தொழிலாளர் 


5393 .00 


சிப்பம் செய்பவர் 


5177 . 00 


பதப்படுத்தும் உதவியாளர் 


5177 . 00 


சுத்தம் செய்யும் அடுக்கிவைக்கும் 


5177 . 00 


தொழிலாளர்கள் 


உதவியாட்கள் ( அனைத்து வகையினரும் ) 


5177 .00 


பாரம் ஏற்றி /இறக்கும் தொழிலாளர்கள் 


4960 .00 


5177. 00 


மேற்சொன்ன யாதொரு வகைப்பாட்டின் 
கீழ் வராத தொழிலாளர்கள் . 


விளக்கங்கள் .- (1 ) அகவிலைப்படி . - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய ஊதியங்களுடன் , பணியாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழக்கப்பட வேண்டும்: 


(i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் திங்கள் ஒன்றுக்கு ரூ. 30. 80 ( ரூபாய் முப்பது மற்றும் எண்பது 
காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்படவேண்டும் . 


( ii) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு . ஒவ்வோராண்டும் எப்பரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 


11 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு 
இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 


(2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


(3 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்கவேண்டும் . 
(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்படுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்படவேண்டும் . 


பெ . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 43 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 9 ஜூன் 2017 .) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதி , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வெளியிடக் கருதிய பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் ( b ) 
பகுதியில் கோரியுள்ளவாறு . அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடைந்த நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன 
இரண்டு திங்கள் கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரைக்கள் அல்லது 
கருத்துரைகளை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரைகள் அல்லது கருத்தரைகள் 
எவையேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசுச் செயலாளர் , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கவேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டும் , 04 .09.2013 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 இல் , 605 மற்றும் 606 ஆகிய பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II (2 )/LE/684/ 2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை 
ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் சலவையகங்கள் மற்றும் துணிகள் 
துவைத்தல் ( கம்பளி உட்பட ) தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2 ) ஆம் நெடும்பத்தியில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பணி வகைகளுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3 ) ஆம் 
நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 


சலவையகங்கள் மற்றும் துணிகள் துவைத்தல் (கம்பளி உட்பட ) தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணி வகைகள் 


தொடர் 
எண் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
(நாளொன்றுக்கு 8 மணி நேரப் பணிக்கு) 

ரூ . காசு 


( 2) 


337 . 00 


1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் 63/ 48 ) அல்லது தொழிலாளர் மாநில 
ஈட்டுறுதித் திட்டத்தின் அல்லது தொழிலாளர் வருங்கால 
வைப்பு நிதித் திட்டத்தின் கீழ் சலவையகங்களில் துணிகள் 

துவைத்தல் 
DTP- ||- 2 -( 51 ) ( T Sup) – 2a 


12 


தொடர் 
எண் . 


பணி வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
(நாளொன்றுக்கு 8 மணி நேரப் பணிக்கு) 

ரூ . காசு 


( 3) . 


1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் 

343.00 
( மத்தியச் சட்டம் 63/ 48 ) அல்லது தொழிலாளர் மாநில 
ஈட்டுறுதித் திட்டத்தின் அல்லது தொழிலாளர் வருங்கால 
வைப்பு நிதித் திட்டத்தின் கீழ் சலவையகங்களில் 
துணிகளுக்குப் பெட்டி போடுதல் . 
மேற்சொன்ன இனம் (1 ) இல் குறிப்பிடப்பட்டவை நீங்கலாக 

342. 00 
சலவையகங்களில் துணிகளைத் துவைத்தல் . 
மேற்சொன்ன இனம் (2 ) இல் குறிப்பிடப்பட்டவை நீங்கலாக 

349 .00 
சலவையகங்களில் துணிகளுக்கு பெட்டி போடுதல் . 
விளக்கங்கள் . - (1 ) குறைந்தளவு ஊதிய வீதங்கள் ரொக்கமாக வழங்கப்படும் . 

( 2 ) அகவிலைப்படி . - மேலே குறிப்பிடப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் தொழிலாளர்களுக்கு , கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழக்கப்பட வேண்டும் : 

(i ) மேலே அறிவிக்கையிடப்பட்ட ஊதியங்கள் , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி 
விலைக்குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளன ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் 
கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ஆகும் ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாளொன்றுக்கு 
ரூ .2 . 05 ( ரூபாய் இரண்டு மற்றும் ஐந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக் குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வோரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( iii ) முந்தைய ஆண்டின் ( அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரையில் ) சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண் 
அடிப்படையில் , இத்திருத்தம் , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்க கூடாது . 


( 4 ) தினப்படி ஊதிய வீதங்கள் மற்றும் அகவிலைப்படியில் விடுமுறை ஊதியங்களும் அடங்கும் . 


( 5 ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 


( 6 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


பெ . அமுதா , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி (மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (2D ) எண் 59 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 20 செப்டம்பர் 2017 .) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1) உட்பிரிவின் ( b ) பகுதி , 5ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2) உட்பிரிவு , ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
24 - 04 - 2013 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு - 2 இல் 290 மற்றும் 291 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட II(2 )/ தொ . வே . வா / 333 /2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் வேலைவாய்ப்புத் துறையின் அறிவிக்கையை ரத்து 
செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு 
மாநிலத்தில் யாதொரு மலைத்தோட்டத்தில் அதாவது சின்கோனா , ரப்பர், தேயிலை , காஃபி பயிரிடும் நோக்கத்திற்காக பராமரிக்கப்படுகின்ற 


13 


யாதொரு மலைத்தோட்டத்தில் ( Estate ) பணியமர்த்தப்பட்டுள்ளவர்களும் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1 ) நெடும்பத்தியில் 
குறிப்பிட்டுள்ள வகைகளைச் சேர்ந்தவர்களுமாகிய பணியாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர 
அட்டவணையின் ( 2) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு 
மேற்சொன்ன சட்டத்தின் (5 ) ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

2 . இந்த அறிவிக்கை, தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் 
செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 


யாதொரு மலைத்தோட்டத்தில் அதாவது சின்கோனா , ரப்பர் , தேயிலை , காஃபி அல்லது ஏலக்காய் பயிரிடும் 
நோக்கத்திற்காக பராமரிக்கப்படுகின்ற யாதொரு மலைத்தோட்டத்தில் வேலைவாய்ப்பு . 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

(நாளொன்றுக்கு) 


கன்னியாகுமரி 
மாவட்டத்தில் 
உள்ளவை 
நீங்கலாக ஏனைய 
பகுதிகளில் உள்ள 
தேயிலைத் தோட்டங்கள் 
மற்றும் சின்கோனா 
தோட்டங்கள் . 


காஃபி 
மற்றும் 
ஏலக்காய் 
தோட்டங்கள் . 


கன்னியாகுமரி 
மாவட்டத்தில் 
உள்ள 
தேயிலை மற்றும் 
ரப்பர் தோட்டங்கள் . 


ரூ . காசு 


காசு 


ரூ . காசு 


183. 50 


182 . 00 


188 .50 


உரிய 
வயதடைந்தவர் 


124. 00 


123 . 00 


127.50 


இளம் 
பருவத்தினர் 


விளக்கங்கள் . - (1)அகவிலைப்படி : - (a ) மேற்சொன்ன குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 2010 ஆம் ஆண்டிற்கான 
சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 
புள்ளிகள் என்பதன் அடிப்படையாகக்கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகளாகும் ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் 
ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது மேற் குறிப்பிடப்பட்ட மலைத்தோட்டங்களில் பணி புரியும் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டவாறு வழங்கப்பட வேண்டும் . 


உரிய வயதடைந்தவர் 


ரூ 1.10 (நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு 

ரூபாய் பத்து காசுகள் ) 


வளரிளம் பருவத்தினர் 


நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு புள்ளிக்கு 76 காசுகள் 


( b ) சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 
புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு முந்தைய இரண்டாம் காலாண்டை தொடக்கமாகக் கொண்டு ஜூலை அக்டோபர் , 
ஜனவரி , ஏப்ரல் மாதம் முதல் நாளிலிருந்து முறையே ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி , ஏப்ரல் , ஜூலை மற்றும் அக்டோபர் திங்கள் 
முதல் நாளில் அகவிலைப்படியானது திருத்தியமைக்கப்பட வேண்டும் . 


( 2) ரப்பர் தோட்டங்களில் ரப்பர்பால் வடிக்கும் தொழிலாளர்களுக்கான குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் பின் வருமாறு 


( a ) உத்தரவாத கால வீதம் - நாளொன்றுக்கு ரூ. 94.60 
(b ) குறைந்தளவு ஊதிய வீதங்கள் . 


வகை -1 ( ஏக்கர் ஒன்றுக்கு 113 கிலோகிராம் வரை விளைச்சல் - ஆண்டொன்றிற்கு 0 .404686 எக்டேர் ) முதல் 1 1/2 
கிலோகிராம் வரை உலர் ரப்பருக்கு ஒவ்வொரு அரை கிலோகிராமிற்கு ரூ . 31 .53 

வகை - || ( ஏக்கர் ஒன்றுக்கு 113 கிலோகிராமிற்கு அதிகமாகவும் 181 கிரோகிராம் வரையிலுமான விளைச்சல் - 0 . 404686 
எக்டேரில் ) ஆண்டொன்றிற்கு முதல் 2 1/2 கிலோகிராம் வரை உலர் ரப்பருக்கு ஒவ்வொரு அரை கிலோகிராமிற்கு ரூ. 18. 92 

வகை - III ( ஏக்கர் ஒன்றுக்கு 181 கிலோகிராமுக்கு அதிகமாகவும் 272 கிலோகிராம் வரையிலான விளைச்சல் ஆண்டொன்றிற்கு 
0 . 404686 எக்டேர் ) முதல் 4 1/ 2 கிலோகிராம் வரை உலர் ரப்பருக்கு ஒவ்வொரு அரை கிலோகிராமிற்கு ரூ .10 .51 


14 


வகை - IV (ஏக்கர் ஒன்றுக்கு 272 கிலோகிராமிற்கும் அதிகமான விளைச்சல் ஆண்டொன்றிற்கு 0 . 404686 எக்டேர் ) முதல் 
67 கிலோகிராம் வரை உலர் ரப்பருக்கு ஒவ்வொரு அரை கிலோகிராமிற்கு ரூ. 7.28 . 

( c) ஏனைய காலமுறை வீத ரப்பர் தோட்டத் தொழிலாளர்களுக்கும் பொருந்தத்தக்கவாறான அகவிலைப்படி . 

( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(4 ) தற்ேேபாது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் ஷர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் ( முகூபொ). 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி (மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2 D ) எண் 62 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 11 அக்டோபர் 2017 .) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 /1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி மற்றும் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 08 - 06 - 1977ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டில் பாகம் || பிரிவு 2 இல் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II(2)/LE/ 2782 (a )/ 77 மற்றும் 
II (2 )/LE / 2782 (b )/ 77 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்னச் சட்டத்தின் 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( a ) பகுதியின் கீழ் 
நியமிக்கப்பட்ட குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
தமிழ்நாடு மாநிலத்தில் யாதொரு உள்ளாட்சி அமைப்பின் கீழ் பணியமர்த்தப்பட்டுள்ள பணியாளர்கள் வகையினருக்கு வழங்க 
வேண்டிய குறைந்த அளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் 
குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 

2 . இந்த அறிவிக்கை, தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அதுநாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 


யாதொரு உள்ளாட்சி அமைப்பின் கீழ் வேலைவாய்ப்பு 


| - யாதொரு உள்ளாட்சி அமைப்பு - அனைத்து மாநகராட்சிகளின் கீழ் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


தொடர் 
எண் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


மாதமொன்றுக்கு நாளொன்றுக்கு மணி ஒன்றுக்கு 

( 8 மணி நேரம் ) 
( ரூ . காசுகள் ) ( ரூ . காசுகள்) ( ரூ . காசுகள்) 


( II ) 


13000. 00 


500 .00 


62 . 50 


577 . 00 


( 1 ) பயிற்சி பெறாதவர்கள் 
( 2 ) ஓரளவு பயிற்சி பெற்றவர்கள் 

நிலை - 
நிலை - || 
பயிற்சி பெற்றவர்கள் 
நிலை - || 
நிலை - || 


15000. 00 
14000 . 00 


72 . 00 
67. 00 


538 . 00 


( 3 ) 


17000 . 00 


654 . 00 


82 . 00 


16000 . 00 


615 . 00 


77. 00 


15 


II - யாதொரு உள்ளாட்சி அமைப்பு - அனைத்து நகராட்சிகளின் கீழ் வேலைவாய்ப்பு 
பணியாளர்களின் வகைகள் . 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


தொடர் 
எண் 
( 1 ) 


( 2 ) 


( III ) 


மாதமொன்றுக்கு நாளொன்றுக்கு மணி ஒன்றுக்கு 

( 8 மணி நேரம் ) 
( ரூ . காசுகள்) ( ரூ . காசுகள் ) ( ரூ . காசுகள்) 

( 1 ) 
பயிற்சி பெறாதவர்கள் 

10000 . 00 385 .00 

48 . 00 
ஓரளவு பயிற்சி பெற்றவர்கள் 
நிலை - | 

13000 . 00 

500 .00 

62 .50 
நிலை - || | 

12000. 00 

462 . 00 

58 . 00 
பயிற்சி பெற்றவர்கள் 
நிலை - || 

15000 . 00 

577 . 00 

72 . 00 
நிலை -|| 

14000 . 00 538 . 00 

67 . 00 
III - யாதொரு உள்ளாட்சி அமைப்பு - அனைத்து பேரூராட்சிகளின் கீழ் வேலைவாய்ப்பு 
தொடர் பணியாளர்களின் வகைகள் . 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


எண் 


( 1 ) 


( 3 ) 


2 


மாதமொன்றுக்கு நாளொன்றுக்கு மணி ஒன்றுக்கு 

( 8 மணி நேரம் ) 
( ரூ . காசுகள் ) ( ரூ . காசுகள் ) ( ரூ . காசுகள்) 

(II) 
பயிற்சி பெறாதவர்கள் 

8000 .00 308 . 00 

38 .50 
ஓரளவு பயிற்சி பெற்றவர்கள் 
நிலை 

11000 . 00 

423 . 00 

53. 00 
நிலை - || 

10000 .00 

385 .00 

48 . 00 
பயிற்சி பெற்றவர்கள் 
நிலை 

13000. 00 500 . 00 

62 . 50 
நிலை - || 

12000 . 00 

462 . 00 

58 . 00 
IV - யாதொரு உள்ளாட்சி அமைப்பு - அனைத்து கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் மாவட்ட 

ஊராட்சிகளின் கீழ் வேலைவாய்ப்பு 
தொடர் பணியாளர்களின் வகைகள் . 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
எண் 
( 1 ) 

( 3 ) 


( 2 ) 


மாதமொன்றுக்கு நாளொன்றுக்கு மணி ஒன்றுக்கு 

( 8 மணி நேரம் ) 
( ரூ . காசுகள்) ( ரூ . காசுகள்) ( ரூ . காசுகள்) 

(II ) 

( III) 


( 1 ) 


( 1 ) 


6000 .00 


231 . 00 


29. 00 


( 2 ) 


பயிற்சி பெறாதவர்கள் 
ஓரளவு பயிற்சி பெற்றவர்கள் 
நிலை - | 
நிலை - || 
பயிற்சி பெற்றவர்கள் 
நிலை - | 
நிலை - ||| 


9000 . 00 
8000 . 00 


346 . 00 
308 . 00 


43. 00 
38 .50 


423 . 00 


11000 . 00 
10000 . 00 


53 . 00 
48 . 00 


385 . 00 


16 


யாதொரு உள்ளாட்சி அமைப்பின் கீழ் பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களின் நிலைகளின் கீழ் 

உள்ள வகைகள் 
பயிற்சி பெறாதவர்கள் 


1 . தள்ளுவண்டி மஸ்தூர் 


2 . துப்புரவுப் பணியாளர்கள் 
3 . பெருக்குபவர்கள் 
4 . காவலாள் 


5 . தோட்டக்காரர் 
6 . சுத்தம் செய்பவர் 
7 . ஆயாக்கள் 
8 . மின்கம்பியாள் உதவியாளர் 
9 . படகு ஓட்டுபவர் 
10 . எலி பிடிப்பவர்/நாய் பிடிப்பவர் 
11 . மசால்ச்சி 
12 . முரசு கொட்டுபவர் ( கிராமம் ) 
13 . வால்வை இயக்குபவர் ( குடிநீர் வழங்கல் ) 
14. புல் வெட்டுபவர் (பால் பண்ணைகள் ) 
15 . பால் வழங்கும் சிற்றேவலாள் (டெய்ரி பாய் ) 
16 . செயின்மேன் 
17 . கழிவுநீரை அளவீடு செய்யும் பணியாளர் /நீர் அளவைமானி பணியாளர் 
18 . வடிகால் நீரை வெளியேற்றுபவர் 


19 . ஏவலாள் 


20 . பாதுகாவல் பணிப்பொறுப்பாளர் 
21. அலுவலக உதவியாளர் 

22. மேற்சொன்னவற்றின் கீழ் குறிப்பிடப்படாத ஏனைய யாதொரு , பயிற்சி பெறாத வகையினர் 
ஓரளவு பயிற்சி பெற்றவர்கள் : 
நிலை | | 


1 . மேலாள் 
2 . நோய் கட்டுப்பாட்டு மேலாள் ( மலேரியா , டெங்கு , முதலியவை ) 
3 . பண்டகசாலை மேலாள் 
4 . குழாய்த் தொடர் பொருத்துபவர் 
5 . விளையாட்டு மைதானப் பணியாளர் (விளையாட்டுப் பகுதிகள் ) 
6 . பணிமனை மேலாள் 
7 . கழிவுநீர் மேலாள் 
8 . துளையிடுபவர் 
9 . அரைப்பவர் 


10 . கழிவுநீர் பண்ணை மேலாள் 


17 


11 . வடிகால் மேலாள் 
12 . அங்காடி மேலாள் 
13 . கலவை உர மேலாள் 

14 . மேற்சொன்னவற்றின் கீழ் குறிப்பிடப்படாத ஏனைய யாதொரு , ஓரளவு பயிற்சி பெற்ற வகையினர் . 
நிலை II 

1 . குழாய்ப்பணி உதவியாளர் 


2 . சுத்தம் செய்பவர்கள் (இயந்திரம் தளவாடங்கள் முதலியவை ) 


3 . பூஸ்டர் மேன் பம்பு 


4 . உதவி பொருத்துநர் 


5 . வாயிற்காவலர் 
6 . மேல் நிலைத் தொட்டி இயக்குபவர் 
7 . தரவு உள்ளிட்டாளர்கள் 


8 . எழுத்தர் 


9 . வரித்தண்டலர் 


10 . ஓட்டுநர்கள் 


11 . பம்பு இயக்குபவர் 


12 . மேற்சொன்னவற்றின் கீழ் குறிப்பிடப்படாத ஏனைய யாதொரு , ஓரளவு பயிற்சி பெற்ற வகையினர் . 


பயிற்சி பெற்றவர்கள் 
நிலை | 


1 . இயந்திரக் கம்மியர் 


2 . மேற்சொன்னவற்றின் கீழ் குறிப்பிடப்படாத ஏனைய யாதொரு , பயிற்சி பெற்ற வகையினர் 


நிலை 


II | 


1 . குழாய் பொருத்துநர்கள் 


2 . கொத்தனார் 


3 . பொருத்துநர்கள் 
4 . மின் கம்மியர்கள் 


5 . கணினி இயக்குபவர் 
6 . தொழில்நுட்ப உதவியாளர் 


7 . மின்கம்பியாள் 


8 . ஊராட்சி செயலாளர் மற்றும் கணினி இயக்குபவர் 
9 . மேற்சொன்னவற்றின் கீழ் குறிப்பிடப்படாத ஏனைய யாதொரு , பயிற்சி பெற்ற வகையினர் 


விளக்கம் - 1 


பகுதி நேரப் பணியாளர்கள் : 


(1) குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் : கால அளவு வீதத்தில் பகுதி நேரப் பணியாளர்கள் பணியமர்த்தப்படும் 
இடங்களில் , நாளொன்றுக்கான அவர்களின் குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் , நெடும்பத்தி எண் 3 ( 1) - ன் படி கணக்கிடப்பட 
DTP -II- 2- (51 ) ( T Sup ) - 3 


18 


வேண்டும் மற்றும் மணி ஒன்றுக்கான அவர்களின் குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் , அட்டவணைகளின் நெடும்பத்தி எண் 
3 (i)- ன் படி கணக்கிடப்பட வேண்டும் . 


(ii ) அகவிலைப்படி : குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் அவர்கள் பணிபுரிந்த நாளின் அல்லது மணியின் வீதாச்சராத்தைக் 
கணக்கிட்டு , அகவிலைப்படியானது வழங்கப்பட வேண்டும் . 


விளக்கம் - || ( 1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் , பணியாளர்களுக்கு , கீழே 
குறிப்பிடப்பட்டுளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


(1) அகவிலைப்படியானது 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது , 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள்). 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது , மாதமொன்றுக்கு ரூ . 37 .25 ( முப்பத்தேழு 
ரூபாய் இருபத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 


( 1) அகவிலைப்படியானது , சனவரி முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான விலைப்புள்ளியின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொராண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் . 


(ii) அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்ணின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களிடையே எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 3 ) மாத ஊதியத்தைக் கணக்கிட ஒரு நாள் ஊதியத்தை , 30ஆல் பெருக்க வேண்டும் . 


( 4 ) ஒரு நாள் ஊதியத்தைக் கணக்கிட , மாத ஊதியத்தை , 26ஆல் வகுக்க வேண்டும் . 


(5 ) மணி அடிப்படையிலான ஊதியத்தைக் கணக்கிட , ஒரு நாள் ஊதியத்தை , 8ஆல் வகுக்க வேண்டும் . 


(6 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் , அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் , அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (2D ) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 17 அக்டோபர் 2017 . ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வெளியிடக் கருதியுள்ள பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் ( b ) 
பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவான இரண்டு 
மாதங்கள் முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரை தமிழ்நாடு அரசால் 
பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை 
சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசு செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பிவைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழகப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 05. 03.2014 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 இல் , 323 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II(2)/LE /242/ 2014 ஆம் 
எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் நேர்விற்கேற்ப அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நீங்கலாக , அரசு மானியமின்றி 
வர்த்தக ரீதியாக நடத்தப்படும் கல்வி பயிற்சி நிறுவனங்களில் , அதாவது தனியார் பயிற்றுவிப்புக் கல்லூரிகள் ( Tutorial Colleges) , 
தொழில்நுட்ப நிறுவனங்கள் , தொடக்க மற்றும் மழலையர் பள்ளிகள் , ஆங்கிலவழிப்பள்ளிகள் ஆகியவற்றில் பணியமர்த்தப்பட்டுள்ள , 
கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு அந்த விவர அட்டவணையின் 
(2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை இதனால் 
திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 
நேர்விற்கேற்ப அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நீச்கலாக , அரசு மானியமின்றி வர்த்தக ரீதியாக நடத்தப்படும் 

கல்வி பயிற்சி நிறுவனச்களில் , அதாவது தனியார் பயிற்றுவிப்புக் கல்லூரிகள் ( Tutorial Colleges) , தொழில்நுட்ப 
நிறுவனச்கள் , தொடக்க மற்றும் மழலையர் பள்ளிகள் , ஆச்கிலவழிப்பள்ளிகள் ஆகியவற்றில் பணியமர்த்தப்பட்டவர்கள் 
பணியாளர் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு) 
( ரூ . காசு ) 


( 2 ) 


மண்ட 


லம் - A 


மண்ட 


லம் - B 


மண்ட 


லம் - C 


6860 . 00 


6646 .00 


6433 . 00 


ஆசிரியர் அல்லாத பிற பணியாளர் 
( அ ) எழுத்தர் தட்டச்சர்/காசாளர்/ நூலகர் 
( ஆ ) ஓட்டுநர் 
( இ ) அலுவலக உதவியாள் தோட்டப் பணியாளர் / ஆயா/ காவலாள் 
(ஈ ) துப்புரவுப் பணியாளர் 


6646 .00 


6433 .00 


6220 . 00 


5580 . 00 


5473. 00 


5367 . 00 


5473.00 


5367 . 00 


5260 . 00 


வினங்சச்ச : (1) மண்டலங்களின் வகைப்பாடு : - மண்டலங்களின் வகைப்பாடு பின்வருமாறு இருக்கப்பட வேண்டும் . 


A , B , மற்றும் C மண்டலங்களில் கீழ்க்காணும் பகுதிகள் அடங்கியிருக்கும் . 


மண்டலம் - A : அனைத்து மாநகராட்சிகள் 


மண்டலம் - B : நகராட்சிகளின் அனைத்து நிலைகள் 


மண்டலம் - C : பேரூராட்சிகள் , ஊராட்சிகள் மற்றும் ஏனைய பகுதிகள் 
(2) இசவிநீழம்யடீ : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைத்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 
அகவிலைப்படி பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் . 
(i) அகவிலைப்படி , 2010ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது அதாவது 2001 = 100 என்பதன் அடிப்படையில் 161 புள்ளிகள் ஆகும் . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் 
ஒவ்வொரு புள்ளிக்கும் மாதமொன்றுக்கு ரூ . 32 .65 ( முப்பத்திரண்டு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக 

அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
( il) முந்தைய 12 மாதங்களுக்கான , அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை நுகர்வோர் விலைப்புள்ளிகளின் சராசரியை 

அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர் நுகர்வோர் விலைப்புள்ளிக் குறியீட்டு எண்ணின் சராசரியை 

அடிப்படையாகக் கொண்டு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 3) ஒரே தன்மையுடைய பணியைச் செய்யும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


20 


(4) நாள் ஊதியவீதங்களைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 
( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசுச் முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


